முடிவெடுத்தெலில்‌ மூன்று முனைகள்‌ 


“தாமானங்கள்‌” எடுப்பதில்‌ அநேகர்‌ தோற்றுப்‌ போகிறதை காண்கிறபடியால்‌ நீங்கள்‌ 
எடுக்கும்‌ தீரமானங்கள்‌ தான்‌ உங்கள்‌ இலக்கை நிரணயிக்கும்‌' (0 இதை மறந்து 
போகாதிருங்கள்‌. 


தீரமானங்கள்‌ எடுக்கும்‌ நேரத்தில்‌ ஏற்படும்‌ குழப்பங்கள்‌ ஏராளம்‌. நல்லவை 
கெட்டவை என்பதனை மட்டும்‌ முன்‌ வைத்தால்‌ ஒருவேளை தீர்மானம்‌ எடுப்பது எளிது. 
ஆனால்‌ இரண்டு நன்மைகள்‌ நம்முன்‌ வைக்கப்படும்‌ போது எதை தெரிந்து 
கொள்வதென்பதை நிர்ணயிப்பது அநேகருக்கு கடிமானதொன்று. ஏன்‌, பவுலே 
கூறுகிறார்‌. “ நான்‌ தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன்‌” 
இரண்டிலும்‌ நான்‌ நெருக்கப்பட்டுகிறேன்‌. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட 
இருப்பதற்கு ஆசை உண்டு. ஆனால்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ சரீரத்தில்‌ தரித்திருப்பது 
அவசியம்‌ (பிலி.1:22-24) 


இரண்டு வேலைக்கு “இன்டர்வியு' வரும்போது, புதிய வாகனம்‌ வாங்கும்‌ போது, 
வீடு வாங்கும்‌ போது, கல்லூரியைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ போது என்று அடுக்கிக்‌ 
கொண்டே போகலாம்‌. சிஸ்‌ அநேக தேவ ஊழியர்களுக்கு கடிதம்‌ எழுதி ஜெபித்துச்‌ 
சொல்லுங்கள்‌ என ஏங்கி நிற்கின்றனர்‌. இதை நிரணயிக்க எங்களுக்கு கற்றுத்‌ 
தாருங்கள்‌ என்போரின்‌ கடிதங்களைவிட எதைத்‌ தெரிந்து கொள்வது என்று 
சொல்லிவிடுங்கள்‌ என்று கேட்போரின்‌ கடிதங்களே மிகுதி. 


ஆனால்‌, எப்போதுமே மீன்‌ பொரித்துக்‌ கொடுப்பதில்‌ அல்ல, பிடிக்கச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பதிலேயே அதிக நன்மை உண்டாகும்‌ என்று அறிந்தவனானபடியால்‌ 
இந்த மடலில்‌ தேவன்‌ நமக்கு வைத்திருக்கும்‌ நன்மையான ஆலோசனையை 
எளிதாகப்‌ புரிந்து கொள்ள சந்ததியில்‌ இணைந்து விட்டது. சரித்திரத்தில்‌ மங்காத 
இடத்தைக்‌ கொடுத்து விட்டது. ரூத்‌.1:16, யாருக்குத்‌ தெரியும்‌? உங்கள்‌ தாமானம்‌ 
எப்படிப்பட்ட இடத்தை உங்களுக்கு உருவாக்கும்‌ என்று! 


தீரமானங்கள்‌ எடுக்கத்‌ திண்டாடும்‌ போது கவனிக்க வேண்டிய 3 காரியங்களை 
பவுல்‌ அப்போஸ்தலன்‌, அழகாக, சுருக்கமாக, விளக்கமாக கூறுகிறார்‌. 


கிறிஸ்தவர்‌ ஆவதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌? என்போர்‌ பலர்‌. எதை 
விட வேண்டும்‌? எதைச்‌ செய்யக்‌ கூடாது? எதைச்‌ செய்ய வேண்டும்‌? என்றெல்லாம்‌ 
கேள்விகள்‌ எழும்‌. வாலிபர்களோ - சினிமா பார்ப்பது பாவமா? கொஞ்சம்‌ மது 
அருந்துவது பாவமா? நண்பர்களோடு இணைந்து உல்லாசமாக இருப்பது பாவமா? 
என்றெல்லாம்‌ கேள்விகள்‌ கேட்டு துளைத்து எடுத்து விடுவார்கள்‌. 


கிருபையின்‌ காலத்தில்‌ வாழும்‌ நமக்கு நியாயப்‌ பிரமாண காலத்தைப்‌ போல்‌, 
இதைச்‌ செய்யாதே, இதைத்‌ தொடாதே, இதை விட்டூவிடு என்றெல்லாம்‌ 
வாழ்க்கையின்‌ நடைமுறை காரியங்களைக்‌ குறித்து ஒரு பட்டியல்‌ 
கொடுக்கப்படவில்லை. மாறாகக்‌ கீழ்காணும்‌ பிரமாணங்கள்‌ நம்மை தெளிவான சிறந்த 
பாதைக்கு வழி நடத்தும்‌ என்பதில்‌ சந்தேகமேயில்லை. 


“நீங்கள்‌ புசித்தாலும்‌ குடித்தாலும்‌ எதைச்‌ செய்தாலும்‌ தேவனுடைய 
மகிமைக்கென்று செய்யுங்கள்‌”. 


“நான்‌ என்‌ சுயபிரயோஜனத்தைத்‌ தேடாமல்‌, அநேகருடைய பிரயோஜனத்தைத்‌ 
தேடி அவர்கள்‌ இரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும்‌ எல்லாருக்கும்‌ பிரியமாய்‌ 
நடக்கிறது போல...” 


நீங்களும்‌ யூதருக்கும்‌ கிரேக்கருக்கும்‌ தேவனுடைய சபைக்கு 
இடறலற்றவர்களாயிருங்கள்‌”. (1 கொரி. 10: 31-33) 


மூன்று எளிமையான பிரமாணங்கள்‌. எந்த தீர்மானம்‌ எடுப்பதற்கு வரையறுக்கும்‌ 
காரியங்களை இங்கே காணலாம்‌. ஏனெனில்‌, கிறிஸ்துவின்‌ நுகம்‌ மிகவும்‌ எளிதானது 
அல்லவா? (மத்‌. 11:30) 


முதலாவது எதைச செய்தாலும்‌ தேவனுக்கு மகிமையுண்டாகவே செய்ய 
வேண்டும்‌ என்ற விடாப்‌ பிடியான அளவுகோல்‌. நான்‌ இதைச்‌ செய்யலாமா?' செய்யக்‌ 
கூடாதா? என்று சிந்திக்கையில்‌ இது தேவனுக்கு மகிமையைக்‌ கொண்டு வருமா? 
என்ற ஒரே கேள்விக்கு பதில்‌ காண்கையில்‌ எளிதாகத்‌ தீர்மானம்‌ எடுக்க முடியும்‌. 


இரண்டாவதாக, மற்றவர்களின்‌ பிரயோஜனம்‌ - இரட்சிப்புக்கு ஏதுவாக்கும்‌ 
பிரயோஜனம்‌. வேலையைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ போதும்‌, வீட்டை நிர்ணயிக்கும்‌ 
பேர்தும்‌ மற்றவர்கள்‌ இதனால்‌ இரட்சிக்கப்பட வாய்ப்பு உண்டாகுமோ? என்ற 
கேள்விக்கு பதில்‌, என்‌ சொந்த லாபமா? அல்லது பிறரின்லாபமா? என்பதில்‌ 
கிடைக்கும்‌ பதில்‌, தெளிவான முடிவுகளை எடுக்க உதவும்‌ என்பதில்‌ சந்தேகமே 
இல்லை. இப்போது காரியங்களை தீர்மானிப்பது கேட்டூப்பாருங்கள்‌. தேவ சித்தம்‌ 
கண்டறிவதும்‌, தேவனுக்குப்‌ பிரியமாய்‌ நடப்பதும்‌ மிகவும்‌ எளிதாகிவிடும்‌. இப்போது 
ஏன்‌ அவருக்கு உபயோகப்படும்‌ பாத்திரமாக மாறவும்‌ இது உங்களை வழி நடத்தும்‌. 


மூன்றாவதாக, நான்‌ செய்கிற அல்லது எடுக்கும்‌ தீர்மானம்‌ மற்றவர்களுக்கு 
இடறல்‌ உண்டாக்காதவாறு பார்த்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. 


“இடறல்‌ உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ!' என்றார்‌ இயேசு. மத்‌.18:7. இடறல்‌ 
உண்டாக்கும்‌ அவயவங்களை அகற்றுங்கள்‌ என்றார்‌ அன்பின்‌ சொரூபி. 


எதைச்‌ செய்தாலும்‌ இடறல்‌ உண்டாக்காதபடி காத்துக்‌ கொள்ளுங்கள்‌ அது 
பாவமாகும்‌ என்றார்‌ பவுல்‌. 1கொரி.8:12,13. இடறல்‌ உண்டாக்கும்‌ பிலேயாமின்‌ 
போதகம்‌, பிலேயாமின்‌ வழிகள்‌, பிலேயாமின்‌ செயல்கள்‌ (வெளி.2:14) கர்த்தருக்கு 
அருவறுப்பு என்பதனை மறந்து போகாதிருங்கள்‌. 


இடறல்‌ உண்டாக்குகிறவன்‌ கழுத்தில்‌ இயந்திரக்‌ கல்லைக்‌ கட்டி 
சமுத்திரத்தில்‌ ஆழ்த்துவதே அவனுக்குத்‌ தரும்‌ நல்ல பரிசாக இருக்கும்‌ என்று 
வழங்குகிறார்‌ இயேசு. மத்‌.18:6. எனவே நாம்‌ எடுக்கும்‌ தீர்மானம்‌ யாருக்கும்‌ இடறல்‌ 
உண்டாக்குமா என்பதனை கவனித்தறியுங்கள்‌. நம்முடைய சுதந்திரம்‌ மற்றவர்களைப்‌ 
பாதிக்கக்கூடாது என்பதில்த கவனாமயிருங்கள்‌. 


ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ தீர்மானங்கள்‌ உங்கள்‌ 
இலக்கை நிர்ணயிக்கும்‌ சக்தி படைத்தவை. ஏனோ தானோ என்று அல்ல, தெளிவாக 
செயல்பட தேவ ஆவயானவர்‌ - அவரின்‌ வார்த்தை, ஆலோசனை வெளிப்பட 
ஜெபிக்கிறேன்‌. 


இன்றைய விசுவாசிகள்‌ இதில்‌ கவனமாயிருக்க வேண்டிய அவசியம்‌ உண்டு. 
இதுவரை இல்லாத அளவில்‌ தேவன்‌ கிரியை செய்யும்‌ நேரமிது. கூடவே செய்ய 
வேண்டிய வேலையும்‌ மிகப்‌ பெரிது. எனவே அவரை அறிந்திருக்கிற நாம்‌ சிறிய, 
பெரிய காரியங்களை தாமானிக்கும்‌ போது கவனமாக ஆனால்‌ எளிதாக 
செயல்படுத்தக்‌ கூடிய இந்த காரியங்களைக்‌ கவனித்தால்‌ எத்தனை நலமாயிருக்கும்‌. 
இதோ சில குறிப்புகளைத்‌ தருகிறேன்‌. தேவன்‌ எப்படிச்‌ செயல்படுகிறார்‌ என்று 
பாருங்கள்‌. உங்கள்‌ பொறுப்பு உங்களுக்கு விளங்கும்‌. 


பாபேல்‌ கோபுரம்‌ கட்டப்பட்ட போது 70 மக்கள்‌ குழுக்கள்‌ (Peoples Group) 
மாத்திரம்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ அவை கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ 60,000 மாக 


மாறியிருந்தது. நாளாவட்டத்தில்‌ வியாபாரமும்‌, இணைக்கும்‌ உறவும்‌ இதனை 
24,000மாக மாற்றிவிட்டன. இவைகளில்‌ 8,000 மக்கள்‌ குழுக்களுக்கு விசேஷமாக 
இந்தியா, அரபு நாடுகள்‌ போன்றவற்றில்‌ காணப்படும்‌ கூட்டங்களுக்கு இயேசு 
அறிவிக்க ஆட்கள்‌ இல்லை. ஆனால்‌, தேவன்‌ கிரியை செய்யும்‌ இந்நாட்களில்‌ 
ஒவ்வொரு வாரமும்‌ 3,600 புதிய சபைகள்‌ திறக்கப்படூகின்றன. 


ஆப்பிரிக்காவில்‌ 20,000 பேர்‌ புதிதாக கிறிஸ்துவின்‌ அங்கமாக 
இணைக்கப்படுகின்றனர்‌. கி.பி.1990த்தில்‌ ஆப்பிரிக்காவின்‌ தென்பகுதியில்‌ 3% 
கிறிஸ்தவர்கள்‌ காணப்பட்டனர்‌. ஆனால்‌ அது இப்போது 60மூ ஆக உயர்ந்துள்ளது. 


உலகம்‌ முழுவதிலுமாக ஒவ்வொரு நாளும்‌ 90,000 புதிய நபர்கள்‌ கிறிஸ்துவுக்கு 
சொந்தமாகி வருகின்றனர்‌. ஈரானில்‌ 1980 ஆம்‌ ஆண்டுக்குப்‌ பின்‌ கடந்த 20 
ஆண்டுகளில்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்ட முஸ்லீம்களின்‌ எண்ணிக்கை முந்தைய 
1000 ஆண்டுகளில்‌ ஏற்றுக்‌ கொண்டோரைக்‌ காட்டிலும்‌ அதிகம்‌. ஆனாலும்‌, இன்னும்‌ 
80%க்கு இயேசுவைத்‌ தெரியாது. 1900 ஆம்‌ ஆண்டில்‌ கொரியாவில்‌ ஒரு 
புராட்டஸ்டென்ட்‌ சபை கூட கிடையாது. உருவாக்குவதும்‌ அரிது. ஆனால்‌ 1986ல்‌ 20% 
கிறிஸ்தவர்களும்‌ 1992ல்‌ 40%மாக மாறிவிட்டது. 1992ல்‌ ஏறத்தாழ 37,200 
புராட்டஸ்டென்ட்‌ சபைகள்‌ வந்து விட்டது. அல்லேலுயா! 


இந்தோனேஷியாவில்‌ 15% முஸ்லீம்கள்‌ கிறிஸ்தவரானர்கள்‌. 70 ஆண்டு 
கொடுமைக்குப்‌ பின்‌ கதவுகள்‌ திறக்கப்பட்டபோது ரஷ்பாவின்‌ 56% நாஸ்திகர்கள்‌ 
கிறிஸ்தவர்களானார்கள்‌. சைபீரியாவின்‌ ஒரு நகரத்தில்‌ 24 மணி நேரமும்‌ ஞானஸ்நான 
ஆராதனை நடக்கிறது. 


சீனாவில்‌ ஒவ்வொரு நாளும்‌ 28,000 பேர்‌ கிறிஸ்துவுக்கு சொந்தமாகி 
வருகின்றனர்‌. 10 லட்சமாக இருந்த அவர்கள்‌ கடந்த 40 வருடங்களில்‌ 6 1/2 
கோடியாக மாறிவிட்டனர்‌. கி.பி.100ல்‌ 360 பேருக்கு ஒருவர்‌ மாத்திரம்‌ 'செயல்படும்‌ 
கிறிஸ்தவர்‌”. ஆனால்‌ இன்று 8ல்‌ 1 'செயல்படும்‌ கிறிஸ்தவர்‌. உலகில்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
என்று தங்களை அழைத்துக்‌ கொள்வோர்‌ 210 கோடி. தவிர 120 கோடி முஸ்லீம்கள்‌, 
85 கோடி இந்துக்கள்‌ மத்தியில்‌ தினமும்‌ 3700 பேர்‌ கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொண்டு 
வருகின்றனர்‌. 


இப்படி தேவன்‌ கிரியை செய்யும்‌ அதே நேரத்தில்‌ ஒரே நாளில்‌ 48,000 பேர்‌ 
கிறிஸ்துவைப்‌ பற்றிக்‌ கேள்விப்படாமலேயே மரிக்கின்றனர்‌ என்பது நம்மை உலுக்கும்த 
செய்தி அல்லவா? இதோடு உலகில்‌ பெற்றுக்‌ கொள்ளப்படும்‌ காணிக்கையில்‌ 1.2% 
மட்டுமே கிறிஸ்து அறியப்படாத பகுதிகளுக்கு செலவழிக்கப்படூகிறது என்பதும்‌ 
கொடுமையே. 


இதனை உணர்ந்தால்‌ நம்முடைய தாமானங்கள்‌ வேலை தேடூவதிலோ, 
பொருளை வாங்குவதிலோ, சுகத்தை அனுபவிப்பதிலோ எப்படி செய்யப்படவேண்டும்‌ 
என்பது தெளிவாகும்‌. 


காணிக்கைகள்‌ அனுப்பப்படும்போது கூட மேலே உள்ளவைகள்‌ நம்முடைய 
கவனத்தை ஈர்த்தால்‌ நலமாயிருக்கம்‌. ஊழியர்களும்‌ இதைக்‌ கவனித்தால்‌ எத்தனை 
நன்மையாயிருக்கும்‌. தேவன்‌ நம்‌ கண்களை திறப்பாராக. தேசம்‌ தேவனை அறியட்டும்‌. 
திசையெங்கும்‌ அவர்‌ நாமம்‌ மகிமைப்படட்டும்‌. 


